GOVERNMENT OF TAMIL NADU 

2023 


தமிழ் 


ாடு 


PD 


No.20A ] 


ASTAN 


வாய்மையே 


H 


தமிழ்நாடு சட்டம் 
14/2016 . 


அர 


வெல்லும் 


தமிழ்நாடு அரசிதழ் 

சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


( Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 1.60 Paise . 


சென்னை , வெள்ளிக்கிழமை , ஜனவரி 13 , 2023 
மார்கழி 29 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 


பகுதி IV- பிரிவு 1 

தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


2023 ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 13 ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்கக் காரண 
விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 

சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் . 4/2023 


2016 ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசுப் பணியாளர்கள் ( பணி நிபந்தனைகள் ) சட்டத்தை 
மேலும் திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1. ( 1 ) இந்தச் சட்டம் 2023 ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசுப் பணியாளர்கள் ( பணி குறுந்தலைப்பு 
நிபந்தனைகள் ) திருத்தச் சட்டம் என வழங்கப்பெறும் . 

மற்றும் தொடக்கம் . 


DTP - Ex - IV - 1 - T ( 20A ) 


( 2 ) இது , 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 1 ஆம் நாளன்று நடைமுறைக்கு 
வந்துவிட்டதாக கொள்ளப்படுதல் வேண்டும் . 


பிரிவினை 

2. ( இதன் பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 2016 ஆம் 21 - A எனும் புதிய 
ஆண்டு தமிழ்நாடு அரசுப் பணியாளர்கள் ( பணி நிபந்தனைகள் ) சட்டத்தின் 21 ஆம் 
பிரிவிற்குப் பின்பு , பின்வரும் பிரிவானது உட்புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 

உட்புகுத்துதல் . 


" 21 - A . ஆட்சேர்ப்புக்கான கட்டாய தமிழ் மொழித் தாள் .- ( 1 ) 21 ஆம் பிரிவில் 
உள்ளடங்கியது எது எவ்வாறு இருப்பினும் , 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 1 ஆம் 
நாளன்றும் அது முதற்கொண்டும் , ஆட்சேர்ப்புக்காக , நேரடி ஆட்சேர்ப்பு மூலம் எந்தவொரு 
பணியிலும் எந்தவொரு பதவிக்கும் , விண்ணப்பிக்கும் நபர் எவரும் ஆட்சேர்ப்புக்காக 
நடத்தப்படும் தேர்வில் தமிழ் மொழித் தாளில் நாற்பது விழுக்காட்டிற்குக் குறையாமல் 
மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறுதல் வேண்டும் . 


( 2 ) தமிழ் மொழித் தாளுக்கான பாடத்திட்டம் மற்றும் உள்ளடக்கம் ஆகியன 
அவ்வப்போது அரசால் ஆணையிடப்படலாகிறவாறு இருத்தல் வேண்டும் ” . 


[ 1 ] 


2 


செல்லுந்தன்மை . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

3. முதன்மைச் சட்டம் அல்லது நீதிமன்றம் அல்லது பிற அதிகார அமைப்பு எவற்றாலும் 
வழங்கப்பட்ட தீர்ப்புகள் , தீர்ப்பாணைகள் அல்லது கட்டளைகள் எதிலும் , அடங்கியுள்ளது 
எது எவ்வாறிருப்பினும் , 2021 ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 1 ஆம் நாளன்று தொடங்கும் 
காலத்தின் போதும் தமிழ்நாடு அரசிதழில் இந்தச் சட்டம் வெளியிடப்படும் தேதியுடன் 
முடிவடையும் போதும் செய்யப்பட்ட எதுவும் அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவும் , 
அனைத்து நோக்கத்திற்காக , அனைத்து நேரங்களிலும் இந்தச் சட்டம் நடைமுறையில் 
இருந்ததைப் போல , சட்டத்துடன் இணங்கிய வகையில் செல்லுந்தன்மையுடன் 
செய்யப்பட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

நோக்கக் காரண விளக்கவுரை . 


2016 ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசுப் பணியாளர்கள் ( பணி நிபந்தனைகள் சட்டத்தின் , ( தமிழ்நாடு சட்டம் 14/2016 ) 
21 ஆம் பிரிவின்படி , நபர் எவரும் , மாநிலத்தின் அலுவல் மொழி அதாவது , தமிழ் மொழி குறித்த போதிய அறிவு 
பெற்றிருந்தாலன்றி , அவர் நேரடி ஆட்சேர்ப்பு மூலம் பணி எதிலும் நியமனம் செய்யத் தகுதியுடையவர் ஆகார் . ஆட்சேர்ப்பிற்கான 
விண்ணப்பத்தின் போது தமிழில் போதிய அறிவு இல்லாத விண்ணப்பதாரர்கள் , தகுதி பெற்றிருந்து பணி நியமனம் பெற்றால் , 
அவர்கள் பணியமர்த்தப்பட்ட தேதியிலிருந்து இரண்டாண்டுகள் கால அளவிற்குள் தமிழில் இரண்டாம் வகுப்பு மொழித் 
தேர்வில் அவர்கள் தேர்ச்சி பெறுதல் வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு ஆட்சேர்ப்புக்கு விண்ணப்பிக்கவும் , அவ்வாறு 
தவறினால் , அவர்கள் பணியிலிருந்து விடுவிக்கப்படுதலும் வேண்டும் என்பதையும் கூறப்பட்ட பிரிவானது இயலச் செய்கிறது . 


தலைமைச் செயலகம் , 
சென்னை , 

2023 ஜனவரி 13 . 


2. மாநிலத்தில் உள்ள அனைத்து மாநில அரசுத் துறைகளிலும் , மாநில பொதுத்துறை நிறுவனங்களிலும் தமிழ் 
இளைஞர்களை நூறு விழுக்காடு அளவிற்கு ஆட்சேர்ப்பு செய்வதை உறுதி செய்யும் பொருட்டு , ஆட்சேர்ப்பு முகமைகள் 
நடத்தும் நேரடி ஆட்சேர்ப்புக்கான அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் கட்டாயத் தமிழ் மொழித் தாள் அறிமுகப்படுத்தப்பட்டு , 
அதற்கிணங்கி 01.12.2021 ஆம் தேதியிட்ட அரசாணை ( நிலை ) எண் . 133 , மனிதவள மேலாண்மை ( எம் ) துறையில் ஆணைகள் 
வெளியிடப்பட்டன . கூறப்பட்ட செயல் ஆணைக்கு சட்டப்பூர்வ விளைபயனை வழங்குவதற்கு , 2016 ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
அரசுப் பணியாளர்கள் ( பணி நிபந்தனைகள் ) சட்டத்தினை ( தமிழ்நாடு சட்டம் 14/2016 ) தக்கவாறு திருத்தம் செய்வதெனவும் , 
மேலும் கூறப்பட்ட ஆணையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதையும் அல்லது செய்யப்பட்ட எதையும் இயலச் 
செய்வதெனவும் அரசானது முடிவு செய்துள்ளது . 

3. இந்தச் சட்டமுன்வடிவானது , மேற்சொன்ன முடிவிற்கு செயல் வடிவம் கொடுக்க விழைகிறது . 


முனைவர் . பழனிவேல் தியாக ராஜன் , 

நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத் துறை அமைச்சர் . 


3 


கி . சீனிவாசன் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


